தசிகளிநாயகம்‌ பிள்ளை 


யோக ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


விலை: அணா 7 


கவிமணி 


மூதசிகவி நாயகம்‌ பிள்ளை 


ம்க்‌ 
வீலேகாளந்த பூத்த்கசார ர 
ஹிந்து ம,தாபிமாவ சங்கும்‌ * 


காரைக்குடி. 1 | 


ள்ளை 


ணி, ஸ்ரீ தேசிகவிநாயகம்‌ பி 


கவிம 


கவிமணி 
தசிகவிநாயகம்‌ பிள்ளை 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


அன்பு நிலயம்‌ 
்‌ இராமச்சந்திரபுரம்‌ :: திருச்சி ஜில்லா 


பதிப்புரிமை 
மு.கஐ பதிப்பு: ஆகஸ்டு, 1945 


விலை அணா 7 


கரா ஜியல பிசினடி ய்‌ AP, பப்ஸிஃதிய்‌ அவுஸ்‌: 2.4 நசொன்னை 
C.P. & P.H.—P.]. Card Q.H: No. MS. 120 
For Anbu Nilayam P.I.: Cart பொர, -No! Ty. 58. 


மதிப்புரை 

கவிமரைி தேசிகவிநாயகம்‌ பின்னை அவர்கள்‌, 

யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ அவர்களின்‌ 
நீண்டகால நண்பர்‌. நண்பர்‌ வரலாற்றை நண்‌ 
பர்‌ அருமையாக எழுதியிருக்கறார்‌. இதனை 
இரசிகமணி டி. கே. சிதம்பரநாத முதலியார்‌ 
அவர்களும்‌, கவிமணி தேசிகவிஈாயகம்‌ பிள்ளை 
அவர்களும்‌ பார்வையிட்டு மகிழ்ந்தனர்‌. இது, 
*தேவி”' அவர்களின்‌ ஆதாரமுள்ள வரலாறாகும்‌. 
கவிஞரின்‌ பிறந்த நாளை யொட்டி, இக்‌.நூலை 
வெளியிட்டுச்‌ தமிழருக்கு அளிக்கிறோம்‌. 


30—8—1945 


௯௦-௧ 2௯ 


இரசக்‌ 
அன்பு நியைத்தரர்‌, 


பவ எக எக்க ன கக வற்றிய க்கட 
93௨ HAWKS 


ஐ 53591௩ மே மூ வ 


பொருளடக்கம்‌ 


அன்புக்‌ கவிமணி ம 
பிள்ளைக்‌ கவி ல 
சா. போற்றிக்கண்ணு se 
பலிமறுத்தல்‌ ம்‌ 
கல்விப்‌ பயிற்சி ்‌ ப்‌ 
தமிழாசிரியர்‌ ao 
திருவனந்தபுரத்தில்‌ oo 
பாரதியார்‌ பாடினார்‌ oo» 
“பேஷையா !”? ப 

்‌ மருமக்கள்‌ வழி மான்மியம்‌ 0௦0 
மந்தாரை மலா்‌ ப 
கல்வெட்டு டு 
தேவியின்‌.கொள்கைகள்‌ ப்ட்‌ 
அறிமுகம்‌ பப்‌ 
இரசிகமணி சிதம்பரநாத முதலியார்‌ 
பொன்னாடை 50 
“மலரும்‌ மாலை.யும்‌'” ல 
தேவியின்‌ கவிமலாகள்‌ 


கவிமணி 
தேசிகவிநாயகம்‌ பிள்ணை 


1. அன்புக்‌ கவிமணி 

அன்புக்‌ கவிமணி, தேசிகவிநாயகம்‌ பிள்ளை அவர்க 

ளுடன்‌ என்‌ உள்ளம்‌ பல்லாண்டுகள்‌ பழகியுள்ள து. 
அவருக்குக்‌ கவிமணிப்‌ பட்டம்‌ இடைத்திருக்கிற.து. ஆனால்‌ 
தேவியை (தேகெகவிநாயகம்‌ பிள்ளையை) நினைக்கும்போது 
கொஞ்சல்‌ குழந்தையின்‌ அன்பே என்முன்‌ நிற்றெது! 
ஆதலால்‌ நான்‌ அவரை, **அன்புப்‌ புலவர்‌, அன்புக்‌ சுவி 
மணி ?' என்கிறேன்‌. அவர்‌ உள்ளம்‌ அன்பு; அவர்‌ சொற்‌ 
கள்‌ அன்பிற்‌ குழைத்த அமுதம்‌; அவர்‌ கவிதைகள்‌ 
கருணையிற்‌ பூத்த அன்பிசை. அவரைக்‌ கவிமணி என்பதை 
வீட அன்புமணி என்பதே பொருந்தும்‌! அவர்‌ உள்ளத்தில்‌ 
ஜர்‌ அன்புக்‌ குழந்தை, 


“ பூமகளின்‌ புன்னகைபோல்‌ பூத்தடவோமே-— கம்பன்‌ 
பாமணக்கும்‌ தமிழினைப்போல்‌ பரிமளிப்போமே !'" 


என்று பாடுகிறது! தேவி இன்று எழுபது வயதுத்‌ தாத்தா 
ஆனால்‌ உள்ளே ஏழு வயதுக்‌ குழக்தையா கவே யிருக்க 
ரர்‌: வஞ்சமற்ற உள்ளம்‌, கரவற்ற மனம்‌. தமிழ்ப்பணி 
யென்றால்‌ அவருக்கு வாலிபம்‌ இரும்பிவிடும்‌. நான்‌ 
* சிலம்புச்‌ செல்வம்‌? என்ற நூலை எழுதியபோது, அவர்‌ 
படுக்கையில்‌ இருந்தார்‌. அதை நான்‌ அவர்‌ பார்வைக்கு 
அனுப்பத்‌ தயங்கினேன்‌. 

“ தயங்காமல்‌ அனுட்புங்கள்‌ ; தாங்கள்‌ செய்யும்‌ 
தமிழ்ப்‌ பணியில்‌ எனக்கும்‌ பங்கு உண்டல்லவா ?' என்று 


கி தே௫கவிரசாயகம்‌ பிள்ளை 


தாயகம்‌ பே, என்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளை முற்றும்‌ 
பார்வையிட்டு அனுப்பினார்‌. அந்த உதவியை நான்‌ எக்‌ 
காலமும்‌ மறக்க முடியாது. இப்படி என்‌ தமிழ்ப்‌ 
பணிக்கு அவர்‌ சிற்சில சமயம்‌ அரிய துணை செய்ததுண்டு. 
அவரது ஆராய்‌சசத்திறமை வியக்கத்‌ தக்கது. தேவி சூழக்‌ 
தைக்‌ கவியாக யிருக்கலாம்‌ ; ஆனால்‌ அவர்‌ மூளை, பெரிய 
புலவர்‌ மூளை. “தமிழர்‌ வரலாறு” ஒன்று கான்‌ தொகுத்த 
போது, தேவிக்கு ஒரு கடிதம்‌ எழுதினேன்‌. மறுவாரமே, 
வரலாற்றிற்கு வேண்டிய அரிய பல ஆதார நூல்களையும்‌, 
சில அரிய யோசனைகளையும்‌ எனக்கு எழுதினார்‌. அக்‌ கடி 
தத்தால்‌ அவருடைய சரித்திர மூளையை அறிந்து வியர்‌ 
தேன்‌. மனோன்மணீயம்‌ சுந்தரம்‌ பிள்ளையைப்‌ போன்றே, 
தேவியும்‌ சரித்திர ஆராய்ச்சியிலும்‌, கல்வெட்டு ஆராய்ச்‌ 
சியிலும்‌ சிறந்தவர்‌. அவர்‌ ஆக்கத்தில்‌ எழுதியுள்ள 
“காந்தளூர்ச்சாலை ?? ஆராய்சி, சிறந்த நூலாகும்‌. 


உலகப்‌ பெரியார்‌ வரலாறுகளை யெல்லாம்‌ எழுதி 
வைத்த நான்‌, தேவியின்‌ வரலாற்றையும்‌ எழுத விரும்பி 
மன்றாடினேன்‌. “தாங்கள்‌, என்‌ வரலாற்றை எப்படி 
எழு.துவ.து தகும்‌?” என்று தேவி என்னை அடக்கிவிட்டார்‌. 
என்‌ முயற்சியை கான்‌ கைவிடவில்லை. தேவியின்‌ அடக்கு 
முறையை மீறி, நாஞ்சில்‌ நாட்டு நண்பர்‌ இலர்‌ உதவியால்‌ 
அவர்‌ வாழ்க்கைப்‌ பண்பை ஈன்கறிர்து கொண்டேன்‌; 
முதன்மையாகக்‌ கவிஞர்‌ உமைதாணுப்‌ பிள்ளை அவர்களைத்‌ 
அண்டிவிட்டு, தேவியிடமே மெல்ல மெல்ல வரலாற்றுக்‌ 
குறிப்புக்களைக்‌ கேட்டு எழுதியனுப்பச்‌ சொன்னேன்‌. . 
பல மாதங்கள்‌ முயன்று ஒருவகையா கச்‌ சில நல்ல குறிப்‌ 
புகள்‌ கிடைத்தன. அவற்றைக்‌ கொண்டே இர்த வரலாற்‌ 
அச்‌ சுருக்கத்தை எழுதி, அன்புப்‌ புலவருக்கு ஈன்றிக்‌ 
காணிக்கையாகச்‌ செலுத்துகிறேன்‌. 


2. பிள்ளைக்‌ கவி 

தேவி, சென்த தாது வருடம்‌ ஆடி மாதம்‌ 14-ஆம்‌ தேதி 

பிறந்தார(1876). அக்காலமே வேதநாயகம்‌ பிள்ளை, 
நீனட்செந்தரம்‌ பிள்ளை, வில்லியப்பக்‌ கவிராயர்‌, லே 
டைப்புலி பிச்சுவையர்‌, கவிகுஞ்சரி பாரதி, கோபால 
இருஷ்ண பாரதி முதலியோர்‌ அரிய கவிபாடித்‌ தமிழும்‌ 
தமிழிசையும்‌ வளர்த்தனர்‌. அக்காலமே தமிழில்‌ எளிய்‌ 
இயற்கை நடையும்‌, உடர: நடையில்‌ இனிமையும்‌ 
தளிர்த்தன; செய்யுளும்‌ வசனமும்‌ மறுமலர்ச்சிச்‌ சோலை 
மிற்‌ காதல்கொண்டு உலாவின. அக்காலம்‌ தாது வருடப்‌ 
பஞ்சம்‌ கொடுமையா யிருக்தாலும்‌, வயிற்றுணவு குறைக்‌ 
தும்‌ செவிக்குணவு மிகுதியாக யிருந்தது. அக்காலத்‌ 
திலே தான்‌ ஈம,து தேவி, தேரூரிற்‌ பிறந்தார்‌. அவரது 
வாழ்க்கைத்‌ தேரும்‌: மறுமலர்ச்சிப்‌ பவனியை அணி 
செய்தது. 


தேவியின்‌ தந்த சிவதானுப்‌ பின்னா, காலத்திற்கேற்ற 
ஆங்கிலம்‌ பயின்ற சைவத்‌ தமிழர்‌. அவர்‌ அழகிய பாண்டி 
புரம்‌ உப்புப்‌ பண்டகசாலையில்‌ வேலை பார்த்தார்‌. தமி 
ழன்பும்‌ சிவே சமும்‌ கொண்ட அன்னா மனைவி 
ஆதிலட்சுமி யம்மாள்‌, : நாகபட்டணம்‌ வேளாளர்‌ மரபில்‌ 
உதித்த பூங்கொடி; பரம்பரையாக தமிழைச்‌ கொண்டே 
வாழ்ந்த வீட்டிற்‌ பிறந்தவர்‌. அவரது தந்தை மாணிக்க 
வாசகம்‌ பிள்ளை, கிரம்பிய தமிழ்ப்‌ புலமை யுடையவர்‌ ; 
அவர்‌, “ காரியந்தாதி ” என்று ஒரு நூலும்‌ பாடிய துண்டு, 
தேசிகவிகாயகம்‌ பிள்ளை, விட்டில்‌ செல்வமாக 
வளர்ந்தார்‌ ; உள்ளப்‌ பள்ளிக்கூ.டத்திலேயே படிக்கத்‌ 
தொடங்கினார்‌. அப்போதே அவருக்குத்‌ தமிழிலும்‌ கவி 
தையிலும்‌ ஆர்வம்‌ பெருகியது. நல்ல பாட்டு, கவி யென்‌ 
முல்‌ கருத்தூன்றிக்‌ கேட்பது பிள்ளையின்‌ வழக்கமா 
ருந்தது. அக்காலம்‌ தமிழர்‌, கவிஞர்களை மிக்க மதித்துக்‌ 
2 


10 தேசிகவிகாயகம்‌ பிள்ளை 


துதித்துச்‌ சன்மானம்‌ வழங்‌ ஆதரித்தனர்‌. பாண்டி 
நாட்டுக்‌ கவி யொருவர்‌ கரஞ்சில்‌ நாட்டு நல்லசாமீது 
கவிபாடியும்‌ கவிப்பிரசங்கம்‌ செய்தும்‌ பிழைத்து உந்தார்‌. 
தமிழைப்‌ போற்றும்‌ சிவதாணு பிள்ளை, அக்கவியை வர 
வேற்று உபசரித்தார்‌. கவி, பிள்ளையவா்களுக்குப்‌ பாமாலை 
சூட்டினார்‌. அதைப்‌ பள்ளிக்‌ கூடத்திலிருந்து மலை வேளை 
யில்‌ வந்த தேசிகவிசாயகம்‌ பார்த்தார்‌. தந்த படித்துக்‌ 
காட்டினார்‌. உடனே தேசிகத்திற்கும்‌ அப்படிப்‌ பாட 
வேண்டும்‌ என்று எழுச்சி பிறந்தது. தன்‌ மனதில்‌ உதித்‌ 
ததைத்‌ தந்தை செவிகுளிரக்‌ கொட்டினான்‌ மகன்‌ ! அக்‌ 
கவியில்‌, “நவகோடி காராயணன்‌......உப்புப்‌. பண்டக 
சாலைக்கு, இவதாணுப்‌ பிள்ளைக்‌ கனுகூலன்‌, வீரபர ஈங்கை 
தேவி தானே........- ”” என்ற சில வார்த்தைகளே தேவி 
யின்‌ நினைவில்‌ இருக்கின்‌ றன. 


தேவிக்குச்‌ தாமரைக்‌ குளம்‌ என்ற ஊரில்‌ ஒரு பாட்ட 
னார்‌ உண்டு; அருமையான பாட்டனார்‌) நிரம்பத்‌ தமிழ்‌ 
கற்ற 'கவிஞர்‌; அவர்‌ இச்‌ சிறுவனை அன்புடன்‌ நேசித்‌ 
அத்‌ தம்முடன்‌ பிரியமாக வைத்துக்‌ கொண்டிருக்‌ 
தார்‌. அவர்‌ பக்கத்திலேதான்‌ தேவி படுத்துக்கொள்வது 
வழக்கம்‌. கவிராயர்‌ ' ஏதாவது கவி முணுமுணுப்பார்‌. 
ஒருநாள்‌ தேவி அவர்‌ பக்கத்தில்‌ படுத்தார்‌. கவிராயருக்‌ 
குத்‌ தூக்கம்‌ வரவில்லை; ஓலையில்‌ எழுத்தாணி ஓடத்‌ 
தொடங்கியது ; கவியும்‌ (மொணமொண'வென்று கேட்‌ 
டது. “என்‌ பாட்டையா, என்னை உறங்கவிடாமல்‌ 
முணுமுணுத்துக்‌ கொண்டிருக்கிறீர்‌ ?” என்று கேட்டான்‌ 
பையன்‌. “சும்மா கெடலே” என்று பாட்டையா கவி 
யெழுதிக்‌ கொண்டிருந்தார்‌. பேரப்பிள்ளைக்கு அப்‌ 
போதே அவரைப்‌ போலத்‌ தானும்‌ பாடவேண்டும்‌ என்று 
ஆர்வம்‌ உண்டாயிற்று. அன்று கவிராயர்‌ பாடி முடித்த 
“காரியந்தாதி ” தேவிக்கு ஓர்‌ எழுச்சி தர்‌ ததென்னலாம்‌. 
அவர்‌ அன்றிரவு முணுமுணுத்த அடிகளில்‌ “வஞ்சகப்‌ 


சா. போற்றிக்கண்ணு 11 


பெட்டிக்குள்‌ அஞ்சனத்துப்‌ பொருள்‌ வைத்து வளர்‌? 
என்ற அடிதான்‌ தேவிக்கு கினைப்பிருக்கிறதாம்‌. 


8. சா. போற்றிக்கண்ணு 


தேவிக்குத்‌ தந்தையும்‌ பாட்டனாரும்‌ கருத்துடன்‌ தமிழ்‌ 

கற்பித்தனர்‌. ஆங்கிலமும்‌ படித்துவந்தார்‌ மது கவி 
மணி. அப்போது தேரூரைச்‌ சார்க்த வாணத்திட்டு மடத்‌ 
இலிருந்த திருவாவடுதுறை மடத்தில்‌, அரிய புலவர்கள்‌ 
கூடியிருந்தனர்‌. தேராருக்கும்‌ அர்த மடத்தில்‌ கட்டளை 
யுண்டு. தேவி அடிக்கடி கட்டளைத்‌ தம்பிரானைத்‌ தரிசித்து 
வருவதுண்டு. அப்போதிருந்த சங்கரலிங்கத்‌ தம்பிரான்‌ 
நிரம்பத்‌ தமிழ்ப்புலமையும்‌ சைவ ஒழுக்கமும்‌ வாய்ம்தவர்‌. 
இவர்‌ மதுரையில்‌ சா. போற்றிக்கண்ணு என்பவனிடம்‌ 
பணங்கொடுத்து, ஈல்ல உருத்திராட்சம்‌ வாங்யெனுப்பச்‌ 
சொன்னார்‌. கண்ணு, பிறர்‌ கண்ணில்‌ மண்ணைத்‌ அவி 
வாயிலும்‌ ஒருபிடி அள்ளிப்‌ போட்டுக்‌ கையிலிருப்பதைப்‌ 
பறித்துச்‌ செல்லும்‌ பேர்வழி ! அவன்‌ பட்டப்‌ பகலில்‌ 
பலரை ஏமாற்றினான்‌ ; சாமியாரை ஏமாற்றுவதா அவ 
னுக்குக்‌ கடினம்‌? தம்பிராணுக்குத்‌ தேவியின்‌ கவீத்‌ 
இறமை தெரியும்‌. “₹ தம்பி, அர்தச்‌ சா. போற்றிக்‌ கண்ணு 
நம்மை ஏமாற்றினான்‌; அவனுக்கு ஒரு கவி பாடு” என்‌ 
ரூர்‌ தம்பிரான்‌. தேவி உடனே ஒரு பாடலைச்‌ செய்தார்‌: 
4“ நெஞ்செரிய வயிறேங்க நினைக்கும்போது, நித்திரை கண்‌ 
விட்டொழிய சாபோற்றிக்கண்ணு நீயே... 2) 
என்பதே நினைவிலிருக்கிறது.. காக்கை யமர்ந்ததும்‌ பனங்‌ 
காய்‌ விழுந்ததும்‌ சரியாக யிருந்தது. தம்பிரான்‌. இந்தப்‌ 
பாட்டை எழுதித்‌ தபாலில்‌ போட்டார்‌; அது மதுரை சேரு 
முன்பே சா. போற்றிக்கண்ணு, கண்ணை மூடி. “எமலோகம்‌ 
போய்‌ விட்டான்‌ ! தேவி கவியைத்‌ தம்பிரான்‌ வியக்து 
கொண்டிருக்கும்போதே, சா. கண்ணு இறந்த செய்தி 


72 சே௫ிகவிகாயகம்‌ பிள்ளை 


வக்தது. தம்பிரான்‌ தேவியின்‌ வாக்கைப்‌ போற்றினார்‌... 
இக்காலம்‌ தேவியின்‌ த்தை காலமானார்‌. 


4. பலிமறுத்தல்‌ 
தேரில்‌ கல்லமாடன்‌ கோயில்‌ உண்டு. அதற்குத்‌ இரு: 
விழாக்‌ காலங்களில்‌ -ஆடு கோழிகளைப்‌ பலியிடுவார்‌ 
கன்‌. ஒருதரம்‌ தேவி தம்‌ இளமையில்‌ பள்ளித்‌ தோழ 
ருடன்‌ இருவிழாவில்‌ பேய்க்கொடை (சிறு  தெய்வங்க 
ளுக்கு ஆடு கோழி பலியிடுதல்‌) காணச்‌ சென்றார்‌. இரவில்‌ 
அங்கே ஆடுகள்‌ கதறின; கோழிகள்‌ * ஐயோ ' வென்‌ 
றலறின ; பலி பீடமெல்லாம்‌ இரத்தம்‌ ஓடியது. பூசாரி 
மின்‌ கல்மனம்‌ மாடன்‌ பெயரை வைத்துப்‌ பல, உயிர்‌ 
களைக்‌ கொன்றது. இளயெ மனங்கொண்ட தேவி, 
இசைக்‌ காணச்‌ சகெகாமல்‌ உளங்குழைந்தார்‌. சண்பர்‌ 
கள்‌ பலியைக்‌ கண்டித்துப்‌ பாடச்‌ சொன்னார்கள்‌. இளம்‌: 
புலவர்‌ உடனே, 
** நாடியறம்‌ தேடி.யிடும்‌ குற்றேமூர்‌ தன்னிலமர்‌ 
கல்லமாடனென்றும்‌, மறவ னென்றும்‌, 
கோடிபழி செய்த பெருங்‌ கொலைஞர்‌, வேதம்‌ 
கடறியதெனவே தெளிர்துகொண்டு 
ஆடினார்‌, ஆடறுத்தார்‌, அள்ளியுண்டார்‌, ஐயையோ 

இக்கொடுமை அறிக லேனே...” 
என்று பாடினார்‌. பாட்டு முழுதும்‌ அவருக்கு நினைப்‌ 
பில்லை. ஆசியசோதி (The Light of Asia) மொழிபெயர்ப்பில்‌ 
இளம்‌ உள்ளத்தில்‌ தளிர்த்த கருணை, தமிழ்வாக்காக 
வருகிறது : 


** காட்டுப்‌ புலியின்‌ கொடுமைக்‌ கஞ்சி--உ௰்கள்‌ 
கால்நிழல்‌ தங்கிய ஆடுகளை 
காட்டுப்‌ புலியெனக்‌ கொல்லுவதோ 2--அங்த 
கான்மறை போற்றிய நீதி ஐயா !'' 


கல்விப்‌ பயிற்சி 13 


மண்னில்‌ வளர்ந்திடும்‌ புல்லை யுண்ணும்‌--வான 
மாரிபொழிக்திடு நீரை யுண்ணும்‌, 

எண்ணி நீர்‌ செய்யும்‌ உதவியென்னாம்‌-—இதை 
வனே உணர்ந்திலீர்‌ மானிடரே?” 


x + * 


நாகர்கோயில்‌, முன்னே. சமணபுரியாக யிருந்தது. 
இன்னும்‌ அவ்வூர்‌ நாகரம்மன்‌ கோயில்‌ தூண்களில்‌ சமண 
பெளத்த சம்பந்தமான உருக்களைக்‌ காணலாம்‌. ஜல புத்த 
வருக்களும்‌ உண்டு. 
புத்தேரி என்பதையும்‌ இலர்‌ : புத்தபுரி ' என்பர்‌; அது 
சரியன்று. யோ£ஸ்வரர்‌ என்ற பெரியார்‌ ஒருவர்‌ சமாதி 
படைத்த ஊர்‌ இது. இச்சமாதியிடத்தில்‌ முப்பதடி, உய 
ரம்‌ புற்று ஒன்று வளர்க்‌ இருப்பதால்‌ இவ்வூர்‌ புற்றேரி 
புற்றுச்சேமி, புத்தேரி என்றான.து. ஆயினும்‌ தேவிக்குப்‌ 
பூத்தார்‌ கருணையில்‌ பற்று உண்டு. ““ஆரய சோதி யே 
அதற்குச்‌ சான்று. அக்காவியமே தேவியின்‌ உள்ள 
மென்னலாம்‌. 
2. கல்விப்‌ பயிற்சி 
தேவி, திருவாவடுதுறை ஆதனம்‌ கட்டளைத்‌ தம்பிரா 
யெ சாந்தலிங்கனாரிடம்‌ முறையாகத்‌ தமிழ்‌ பயின்று 
புலமை பெற்றார்‌; இருரெல்வேலி உமையொருபரகக்‌ 
குருக்களிடம்‌ தீகை பெற்றார்‌. சமாயாசாரியாரைப்‌ 
புகழ்ம்‌து தேவி அப்போதே .ஒரு வெண்பாப்‌ பாடினார்‌ : 
“* வேறு மொருதுனேயான்‌ வேண்டுவனோ வேணுவனம்‌ 
தேறுமுமை யோர்பாகத்‌ தேசிகனே--கறுமெனக்‌ 
கெய்யாப்‌ பிறவி யிருளகல நீயளித்த 
பொய்யா விளக்கிருக்கும்‌ போது.” 


இக்காலம்‌ இவர்‌ பாடிய *: அழகம்மை ஆசிரிய விருத்தன்‌ 
களும்‌,” “ ௬சிந்தை மாலை யம்‌ இவரது ' புலமையைக்‌ 


74 தேசிகவிஈாயகம்‌ பிள்ளை 


காட்டும்‌. இவை சாந்தலிங்கத்‌ தம்பிரான்‌ விரும்பம்‌ 
பாடியவை : 


££ அற்றுப்‌ பெருக்கையொத்‌ தழிகின்‌,ற செல்வத்தை 

அடைவதில்‌ விருப்பும்‌ இல்லேன்‌ ; 

ஆண்டியாய்‌ வேண்டிப்‌ புசித்துண்டு நாடோறும்‌ 
-அலைவதில்‌ வெறுப்பு மில்லேன்‌ ; 

காற்றுப்‌ பெயர்ந்திடிற்‌ காயமோ சூத்திரக்‌ 
கயிமற்ற பாவை ; அதனால்‌, 

காரியம்‌ சிறிதேனும்‌ உளதோ ? உன்‌ இருபதக்‌ 
கஞ்சமே தஞ்சமென்று 

போற்றிப்‌ பெரும்பேறு பெறுதற்கெ னுள்ளமெப்‌ 
போதும்‌ தவிக்குதம்மா ! 

பொங்கிடுங்‌ குரவையிட்‌ டெங்குமோ ரொலிசெய்து, 
பொலிவாக மள்ளரெல்லாம்‌ 

சேற்றுப்‌ பெருக்கூடு நாற்றைப்‌ புதைக்கின்‌ ற 
செய்யகஞ்‌ சூழும்‌ ஊராம்‌, 

தென்னிரத புரிவாழும்‌ என்னரிய செல்வமே, 
தேவியழ கம்மை உமையே !'” 


இத தாயுமானவரின்‌ “வளர்காதலிப்‌ பெணுமையே '* 
என்ற அறிய விருத்தம்போல்‌ அமைந்திருக்கிறது. தேவி 
யின்‌ பழுத்த ௮ னுபவமும்‌, வேளாண்மையில்‌ அவருக்கு: 
உள்ள விருப்பமும்‌, இயற்கைக்‌ காட்சியின்பமும்‌ இப்பாட்‌ 
டில்‌ தோய்ந்து இடக்கின்றன. 
££ இங்களுன்‌ கருணை காட்டும்‌; தீக்கணுன்‌ வெகுளி காட்டும்‌; 
கங்கையுன்‌ பெருமை காட்டும்‌; கடுவுமுன்‌ ஆண்மை 
காட்டும்‌; 
சங்கம்‌ துண்‌ இடையைக்‌ காட்டச்‌ சிறையனம்‌ கடையைக்‌ 
காட்டும்‌ ; 
மங்கையோர்‌ பாகா, நானு மாலயா, சுசிந்தை வாழ்வே!" 


என்ற. விருத்தம்‌ அப்பரின்‌ தேவாரப்‌ பண்பு கொண் 
டெரலிக்றெது! 


6. தமிழாசிரியர்‌ ல 
£டுள்ளையவர்கள்‌ ஆங்கலெப்‌ பள்ளிக்கூடத்திற்‌ பயின்று 
மெட்றிகுலேஷன்‌ தேறியதும்‌, 1. A., வகுப்பிற்‌ சோர்‌ 
தார்‌. ஆலை கல்லூரிப்‌ படிப்பு முற்றுப்பெறவில்லை. 
அதற்குள்‌ திருமணமும்‌ ஆனது; குடும்பச்சுமையும்‌ 
வந்தது. ஆதலால்‌ தேவி போதனாழுறைப்‌ பள்ளிக்கூடத்‌ 
தில்‌ பயின்று, செகண்டரி இரேட்‌ (Secondary Grade) 
உபாத்தியாயராகத்‌ தோரச்சி பெற்று, . கோட்டாறில்‌ 
வேலைக்கமர்ந்தார்‌; பிறகு நாகர்கோயிலில்‌ ஆசிரியரா 
யிருந்தார்‌. அக்காலம்‌ குழந்தைகளுக்காக இவர்‌ பட்டத்‌ 
பாடல்கள்‌ மிகப்பலவாம்‌. 


** பூரலுக்குச்‌ சீனியைப்போல்‌--பசுந்தமிழ்ப்‌ 
பாடலுக்‌ இன்னிசைபோல்‌, 
சோலைக்குப்‌ பைங்களியே--உனது 
அணையும்‌ பெரிதேயம்மா 1"... 


என்று இளியைப்‌ பாடுவார்‌. ஓருகாள்‌, 


£ பூமகளின்‌ புன்னகைபோல்‌ பூத்திரிவோமே--கம்பன்‌ 
பாமணக்கும்‌ தமிழினைப்போல்‌ பரிமளிப்போமே! 
௩ ௬ = 


** கறாம்பினிலும்‌ இனியரசம்‌ கருதிவைப்போமே-— அதை 
விரும்பிவரும்‌ பாணருக்கு விருக்களிப்போமே!'!- 


என்று மலர்களைப்‌ பேசவைப்பார்‌. இப்பாட்டு தேவி 
பாடலின்‌ சகரம்‌ என்னலாம்‌. தே௫கவிரசாயகம்‌ பிள்ளை 
பாடல்‌ என்றால்‌, சிறுவருக்குத்‌ தேனும்‌ பாலுமாகத்தான்‌ 
இனிக்கும்‌! மாணவ மாணவிகளிடம்‌ இப்புலவர்‌ மிக்க 
அன்புடன்‌ இருந்தார்‌. இவர்‌ பாடம்‌ சொல்லும்‌ முறையை 
அனைவரும்‌ விரும்பினர்‌. இவரது தமிழ்ப்‌ புலமையை 
வியந்த, திருவிதாங்கூர்‌ அரசாங்கம்‌ இவரை 


16 தேசிகவிநாயகம்‌ பிள்ளை 


மகாராசா பெண்கள்‌ கலாசாலைக்‌ தமிழாசிரியராக நிய 
மித்தது. இதுவே.இவர்‌ பார்த்த உயர்க்சு உத்தியோகம்‌. 


7. திருவனந்தபுரத்தில்‌ 


பெண்கள்‌ கலாசாலைப்‌ புலவர்மணி, திருவனந்தபுரம்‌ அறி 

ஞருக்கே கண்மணிபோல விளங்கினார்‌. அக்காலம்‌ 
புலவர்மணி வையாபுரிப்‌ பிள்ளையும்‌, நீதிபதி சேஷைய 
ரும்‌, அவர்‌ மருமகன்‌ கே. ஜி. சங்கரையரும்‌, இன்னும்‌ 
சில வித்துவான்களும்‌ அங்கே இருந்தனர்‌. எல்லாரும்‌ 
தமிழில்‌ தக்க படிப்பும்‌, ஆங்கிலத்தில்‌ பட்டமும்‌, தமிழன்‌ 
பும்‌, ஆராய்ச்சியு முடையவர்கள்‌. மாலைதோ.றும்‌ இவர்‌ 
கள்‌ ஓரிடத்திற்‌ கூடி, சங்க ரல்களையும்‌ தமிழர்‌ நாகரிகப்‌ 
பண்பையும்‌ ஆராய்வதுண்டு. சேஷையர்‌ சேரநாட்டுச்‌ 
சரித்திரம்‌ எழுத இக்காலம்‌ குறிப்பெடுத்துக்‌ கொண்டி.ரும்‌ 
தார்‌. வையாபுரிப்‌ பிள்ளை வரிசையாகத்‌ தமிழாராய்ச்சி 
நடத்தினா; அவர்‌ மனமே தமிழில்‌ தோய்ந்திருந்தது. 
இவர்களுடன்‌ தேவியும்‌, சிலப்பதிகாரம்‌, பதிற்றுப்‌ பத்து, 
சிந்தாமணி, புறகாணூறு முதலிய அரியநூல்களை ஆராய்ந்‌ 
தார்‌ ; கல்வெட்டுகளையும்‌ ஆராய்ந்து, தமிழர்‌ வரலாற்றி 
அம்‌ ஆழ்ச்துபார்த்தார்‌. இதைப்பற்றி வையாபுரிப்‌ பிள்‌ 
னையே மிகச்‌ சிறப்பாகப்‌ பேசியிருக்கறெர்‌. 1920-ஆம்‌ 
ஆண்டு. மேற்கூறியவாறு புலமை சிறந்து விளங்கினார்‌, 
தேவி. 


8. பாரதியார்‌ பாடினார்‌ 
இந்தச்‌ சமயந்தான்‌ கவிக்குயில்‌ சுப்பிரமணிய பாரதியாம்‌ 
இருவனக்தபுரத்திற்கு வந்தரர்‌. பாரதியார்‌ உறவினர்‌ 
மகளுக்குக்‌ கலியாணம்‌ கடந்தது. உறவினர்‌, சர்க்கார்‌ 
உத்தியோகஸ்தர்‌ ; “பரரதி”' என்றால்‌ “ புரட்சிக்காரன்‌ ”' 
என்று பயச்‌.து அவர்கள்‌, கவியை அலட்சியமாக ஈடத்தி 


னர்‌; உள்ளே வரவேற்கக்‌ கூசினர்‌. பாரதியார்‌ மனமன' 


பாரதியார்‌ பாடினார்‌ 17 


வென்று உள்ளே சென்று, அவர்‌ மனைவியிடம்‌ யோக 
க்ஷேமங்கள்‌ விசாரித்து, பெண்ணையும்‌ மாப்பிள்ளையையும்‌ 
ஆசீர்வதித்தார்‌; பிறகு ஊசைச்‌ சுற்றக்‌ களம்பினார்‌. அன்று 
மாலை வையாபுரிப்‌ பிள்ளை சேஷையர்‌ முதலியோர்‌ தமிழச 
ராய்ச்சி செய்துகொண் டிருக்கையில்‌ தடதடவென்று, 
ஒரு கிர்க்கக்‌ கட்டுப்‌ பேர்வழி உள்ளே நுழைந்தார்‌ / 
அவரை யாரும்‌ அறியவில்லை. அவரே, “நான்‌ யார்‌ தெரி 
யுமா?” என்ற கேள்வியைப்‌ போட்டார்‌. எல்லாரும்‌ 
£யார்‌' என்‌ னுமுன்பே, “' நான்தான்‌ சுப்பிரமணிய பாரதி”! 
என்றார்‌. உடனே வையாபுரிப்‌ பீள்ளையும்‌ புலவர்களும்‌ 
அவரை வற்று அமர்த்தி, “ஒரு பாட்டு” என்னு முன்பே 
“* வெடிபடும்‌ அண்டம்‌" என்று கட்டிடம்‌ ஈடுஈடுங்க 
எட்டுத்‌ இசையும்‌ அதிர, ** ஊழிக்‌ கூத்தை ப்‌ பாடினார்‌. 
புலவர்மணிகள்‌, தமீழ்ப்‌ பாட்டின்‌ விறு விறுப்பையும்‌ 
பாரதியாரின்‌ வாக்கனிமையையும்‌ உணர்ச்சிக்‌ கனலையும்‌ 
வியந்தனர்‌! ஆனால்‌ அக்‌ கூட்டத்தில்‌ தேவி யில்லை; விடு 
முறை நாளானதால்‌ தேரருக்கு வந்துவிட்டார்‌. பிறகு 
விபரம்‌ அறிர்து, பாரதியைக்‌ காணும்‌ பாக்யெம்‌ பெரு 
மைக்கு வருந்தின. 


* பாட்டுக்கொரு புலவன்‌ பாரதியடா!-—அவன்‌ 
பாட்டைப்‌ பண்ணோ டொறாவன்‌ பாடினானடா! 
கேட்டுக்‌ கிறுகிறுத்துப்‌ போனேனேயடா 1---அந்தக்‌ 
கிறுக்கல்‌ உளறுமொழி பொறுப்பாயடா !"! 


என்று தேவி பாரதியாரைச்‌ இறப்பித்துப்‌ பாடியதில்‌ வியப்‌ 
பில்லை. 


மறுசான்‌ உறவினர்‌, தமது சம்பம்திகளை வண்டியில்‌ 
அழைத்துச்‌ சென்று, காட்சொலையைக்‌ காட்டினார்‌ ; 
பாரதியார்‌ தமது மனைவி மக்களுடன்‌ ஈடர்தே சென்று 
காட்சி சாலையைக்‌ கண்டு, மிருகங்களை யெல்லாம்‌ அண்‌ 
ணன தம்பி என்று கொண்டாடிச்‌ சிங்கத்திடம்‌ வந்தார்‌! 


18 தேசிகவிஈாயகம்‌ பிள்ளை 


“ தம்பீ, நீ மிருகராஜ்‌ ; சாம்‌ கவிராஜ்‌ ! வா, மேசங்‌ கொண்‌. 
டாடுவோம்‌ ” என்று தடவிக்‌ கொடுத்தார்‌. மிருகராஜ 
னும்‌ £“ஹ்ஹாகாரத்தடன்‌ '' தனது நட்பைக்‌ கர்ஜித்‌ 
தது. எல்லாரும்‌ பயங்கர வியப்புடன்‌ இக்‌ காட்சியைப்‌. 
பார்த்தனர்‌! பாரதியார்‌, காட்டு சாலையிலிருந்து நடந்தே 
திரும்பினா. வழியில்‌ சேஷையர்‌ கண்டு தமது கோச்சில்‌ 
கவியை அழைத்து வந்து, “£ இந்த ஊரில்‌ இருக்குமட்டும்‌ 
என்‌ வண்டியைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ '” என்‌: 
றார்‌. உறவினருக்கு அப்போதே கவியின்‌ பெருமை தெதிக்‌ 
தது. ' இரவில்‌ சித்திரையின்‌ நாதஸ்வரம்‌ ஊர்வலத்துடன்‌ 
ஈடக்தது. . பாரதியார்‌ அவன்‌ ஊதிய பைரவியை மிகவும்‌ 
இரசித்துத்‌ தலையாட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. அவரைச்‌ சுற்‌: 
நிப்‌ பெரிய கூட்டம்‌ கூடிவிட்டது. உறவினர்‌, பாரதிக்கு. 
மாலை சூட்டித்‌ தாம்‌ முதலில்‌ அலட்யெமாக யிரும்ததற்‌ 
காக வருந்தி, உபசரித்தனர்‌. 


தேவி, பெண்கள்‌ கலாசாலை ஆசிரியராக யிருந்த: 
போது, நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌ பல ; எல்லாம்‌ தமிழ்‌ இலக்‌ 
இய சம்பந்தமானவை. ஒரு நிகழ்ச்சியை மட்டும்‌ இங்கே: 


குறிப்போம்‌. 


9. “டூபஷையா 2: 


௩ 


அக்காலம்‌ சுூந்திரம்‌ ஆறுமுகம்‌ பிள்ளை, சதாவதானி 

யாகப்‌ புகழ்பெற்று விளங்கினார்‌. ஒரு நாள்‌ அவர்‌ 
சேஷையர்‌ தலைமையில்‌ தசாவதானம்‌ நடத்திக்‌ காட்டினார்‌. 
சபை வியந்து போற்றியது. தலைவர்‌ சேஷையர்‌, “ சபாஷ்‌, 
பேஷ்‌!” என்று மெச்சிக்‌ சேசிகவிசாயகம்‌ பிள்ளையின்‌ 
அபிப்பிராயத்தைக்‌ கேட்டார்‌. உடனே ஓர்‌ அரிய கவி 
புறப்பட்ட க. அன்புப்‌ புலவர்‌ அக்கணமே எழுந்து 
நின்று, 


மந்தாரை மலர்‌ 19 


££ அறுமுகம்‌ பிள்ளை அவதானம்‌. கண்டெளீயேன்‌ 

வேறுமுக மன்ற வேண்டுமோ ?--தேறுமதிச்‌ 

சேஷையா மெச்சித்‌ திருவாய்‌ மலர்ந்து ££ ஸபா 

பேஷையா '' என்ற பிறகு-—"" 
என்று பாடினார்‌. சபை இக்க அவதானததைக்‌ கண்டு 
திகைத்து வியந்தது! என்ன பொருத்தமான பாட்டு! இப்‌ 
படி அவர்‌ பாடிய பாடல்கள்‌ கணக்கற்றவை யாகும்‌. 

10. மருமக்கள்‌ வழி மான்மியம்‌ 
திருவிதாங்கூரில்‌ மருமக்கள்‌ தாயமுறை உண்டு. அதனால்‌ 

பெற்ற மக்கள்‌ இண்டாட, மற்ற மக்கள்‌ உறவாடிப்‌ 
பொருளைக்‌ கொள்ள நேர்ந்தது. இம்முறையால்‌ பல 
கேடுகள்‌ விளைந்தன. பலதார மணமும்‌ வலுத்தது. 
சொத்தை, மருமக்களுக்குப்‌ பாக்யில்லாமல்‌ தாமே உள்‌ 
ளளவும்‌ அனுபவித்துத்‌ தீர்க்கவே செல்வர்‌ ஐந்தாறு: 
மனைவிகளைக்‌ கட்டிக்கொண்டனர்‌. இரந்த மருமக்கள்‌ 
தாயமுறையை ஒழிக்கத்‌ தேவி தைரியமாகப்‌ பாடுபட்டார்‌. 
அக்காலம்‌ அவர்‌ செய்த ** தாஞ்சில்‌ நாட்டு மருமக்கள்‌ 
வழி மான்மியம்‌ '' எண்ற அகவற்பாட்டு, ஈகைச்சுவையும்‌ 
உணர்ச்சியும்‌ மிக்க இலக்கியமாகும்‌. அரசாங்கத்திற்கு. 
“இன்னார்‌ எழுதியது என்றே தெரியாமல்‌, அவர்‌ இர நாலைப்‌ 
புனபெயரால்‌ எழுதினர்‌. இந்நூல்‌ இப்போதே வெளி 
வந்திருக்கிறது. இது பலருக்கு உணர்ச்சி தம்து, சமுதா 
யத்தில்‌ பெரிய மாறுதலை உண்டாக்கிவிட்ட அ. இதில்‌ 
வரும்‌ பஞ்சகல்யாணிப்‌ பிள்ளையின்‌ வாழ்க்கையைப்‌ 
படித்து ஈகைக்காதவர்‌ உண்டா? விமர்சனம்‌ மிகை! படித்‌ 
துப்‌ பாருங்கள்‌. 
11. மத்தாரை மலர்‌ 
தேரூரில்‌ தேவியின்‌ ஈண்பர்‌ ஒருவருக்கு இளமையி 
லேயே திருமணம்‌ ஆனது. வீட்டுக்கவலை அந்த ஈண்‌ 

பரைப்‌ பற்றிக்கொண்டது. மனைவி நீண்டநாள்‌ பூப்பெய்‌. 


20 தேசிகவிகாயகம்‌ பிள்ளை 


தாக்‌ குறை வேறு. வாலிபத்துடிப்பு மனைவியின்‌ பூப்பை 
எதிர்பார்த்து ஏல்தியேங்‌இத்‌ தவித்தது. ஆள்‌ விரக்தி 
யடைந்து மதுரைக்குப்‌ போய்விட்டார்‌. பிறகு தகவ 
வில்லை. ஆண்டுகள்‌ கழிந்தன. ஒருகான்‌ அவர்‌ மனைவி 
பூப்பெய்திய செய்தி வந்தது. கவிஞர்‌ அள்ளிக்குதித்து, 
பின்வரும்‌ கவியை உடனே எழுதித்‌ தமது நண்பருக்கு 
அனுப்பினர்‌. 
”* மந்தரரை மலர்ந்திறாக்க மதுவுண்ணும்‌ வண்டெங்கே ? 
மாமுல்லைக்‌ கொடிபடர வளருங்கொள்‌ கொம்பெங்கே ? 
சிக்காத மணியிராக்க வொளியெங்கே சென்றதெனத்‌ 
தேரூரிற்‌ பலர்‌ கூடித்‌ தெரிந்துகொளக்‌ கேட்டதற்கு, 
அந்தாத பரஞான வழுதுண்டு தெவிட்டெறியும்‌ 
கற்பரமா னந்தவருள்‌ பெறச்சென்று, ஈண்பாமீ 
வற்தாலே மறுமொழியும்‌ வகுப்பமெனச்‌ சோதிடநால்‌ 
வல்லாரும்‌ கூறுகின்றார்‌; வகையேதும்‌ அறியேனே !!? 


இந்தப்‌ பரட்டைக்‌ கண்டதும்‌ நண்பர்‌ வந்தார்‌; மனைவி 
யைக்‌ கூடி இல்லறம்‌ கடத்தி இன்புற்றார்‌! 


12. கல்வெட்டு 

தேசெெவிகாயகம்‌ பிள்ளைக்குக்‌ கடவுளன்பு அதிகம்‌ ; பெரி 

யார்களிடமும்‌ வணக்கம்‌ உண்டு. ஆனால்‌ மூடக்‌ 
கொள்கைகளில்‌ அவருக்கு ஈம்பிக்கை கிடையாது. காகர்‌ 
கேரயில்‌ “டவுண்‌ கிளப்பு'க்குத்‌ தெற்கே ஓர்‌ ஆபாசமான 
இடம்‌ இருந்தது. மூக்கைப்‌ பொத்திக்கொண்டுதான்‌ 
அங்கே செல்ல வேண்டும்‌. ஒரு நிமிஷங்கூட அங்கே 
கிற்கமுடியாது. அந்த இடத்தில்‌ ஒரு கட்டகல்‌ இருக்‌ 
தது. அதைப்‌ பாமரர்‌ * இசக்கியம்மை ' என்று பயந்து 
எண்ணெய்‌ தடவி, நீராட்டி, மலர்‌ கூட்டி வணங்கி வந்த 
னர்‌. அந்த இடத்தில்‌ ஆளே கிற்க முடியாது ! அம்மன்‌ 
எப்படி, யிருக்கும்‌ 2 இக்‌ கல்லைப்பற்றி வித்துவான்‌ உமை 
தாணுப்‌ பிள்ளை, தேதகெவிஈராயகம்‌ பிள்ளையிடம்‌ சொன்‌ 


சேவிபின்‌ கொள்கைகள்‌ 21 


னா. பாட்டையா, உடனே தடியூன்றிக்‌ களமபினா; காற்‌ 
றத்தைச்‌ சடுத்துக்கொண்டு எப்படியோ அங்கே நின்று: 
கல்லை ஊன்றிப்‌ பார்த்தார்‌; * ஆ! கல்வெட்டு ” என்றார்‌. 
கல்வெட்டுகளில்‌ தேவிக்கு நல்ல பயிற்சி யுண்டு. உடனே 
தேவி, கல்லிற்‌ பதிந்து மெழுக்கையும்‌ அழுக்கையும்‌ சரண்‌ 
டினா. பார்த்தவர்‌, “ஜயரா, இசக்கி; தொடாதிர்‌ ”' என்‌ 
றார்கள்‌. தேவி, “ இசக்கி யில்லை ஐயா.; இது இராஜராஜ: 
சோழன்‌, அல்லது ஒரு சோழனைப்‌ பற்றிய கல்வெட்டு ?” 
என்று கண்டு மகிழ்ச்சக்ய்டன்‌ படித்துச்‌ சொன்னா! 
அந்தக்‌ கல்லெழுத்துக்கள்‌ தலையெழுத்துப்‌ போலிருக்கும்‌, 
தேவி ஊன்றிப்‌ பார்த்துப்‌ படித்துவிட்டார்‌. அதில்‌ 
££ அஞ்சினான்‌ புகலிடமாக '' என்ற வரி சரித்திரப்பொருள்‌ 
நிரம்பியகா யிருந்தது. இதைப்‌ பற்றிய ஆராய்ச்‌ 
யொன்று ** தமிழன்‌ '' பத்திரிகையில்‌ வெளிவந்த து. 


13. தேவியின்‌ கொள்கைகள்‌ 
தேகவிராயகம்‌ பிள்ளை பழம்பெரும்‌ புலவர்‌ ; பழைய 
ஈன்மைகளை விரும்புவார்‌; புதிய ஈன்மைகளையும்‌ 
போற்றுவார்‌. : மூடக்‌ கொள்கைகளை அவர்‌ பலமாகக்‌: 
கண்டிக்கிறார்‌. 
*£ பூவும்‌ வேண்டாமே--பழமும்‌--பொரியும்‌ வேண்டாமே ; 
மேவும்‌ உள்ளன்பே....கேளி-- விரும்பும்‌ ஈல்லமுதாம்‌. 
நல்‌ ஜ்‌ ட ட} 
குருடர்‌ கூடிமின்னு--கல்பூமம்‌-கொளுத்திக்‌ காட்டுவதால்‌ 
இறிதும்‌ ஈன்மையுண்டோ 2 இதனைச்‌--ரிர்தனே செய்வாயே !' 
xt = * ட்ப 
கூவிப்‌ பறக்குமொரு--இளியினைக--கடண்டில்‌ அடைத்து வைக்‌ 
[கால்‌,. 
தேவர்‌ உலகமெல்லாம்‌-—அதுசின த்‌ தீயை எழுப்பிடுமே ! 
fe x ம x = . 
தேரைகள்‌ ஓடையிலே--இனத்தொடு--சேர்ந்து மிகக்கையிலே,. 
காரைகள்‌ வந்திடவே--பாவிமனம்‌--நைந்து குழைந்ததடி ! 


22 தேசிகவிநாயகம்‌ பிள்ளை 


சாதி சாதியென்று நிதம்‌--சண்டை போட்டு மண்டைகளை 

மோதி மோதி யுடைப்பதொரு--மூடச்செயலென்‌ அணரீரோ ? 
்‌ கல்லைப்‌ பிசைந்து கனியாக்கும்‌ செந்தமிழில்‌ 

சொல்லை மணியாகத்‌ தொடுத்தவனும்‌ நீதானோ? 

ஆலயங்க ளேனையா ? அபிஷேகங்கள்‌ ஏனையா ? 

கோலங்கொடிக ளேனையா ? கொட்டுமுழக்க மேனையா ? 

பாலும்‌ பழமும்‌ வைத்துகிதம்‌ பணிந்துநிற்ப தேனையா ? 

சலம்பேணும்‌ உள்ளத்தைத்‌ தெய்வம்‌ தேடிவாராதோ ? !' 


ஆம்‌ என்று கம்‌ உள்ளம்‌ தேவிக்கு நன்றி கூறுறெது ! 


14. அறிமுகம்‌ 

நான்‌ தமிழ்க்குருகுலத்தில்‌ இருந்தபோதுதான்‌ தேகெ 

விநாயகம்‌ பிள்ளை அவர்களின்‌ பெயரைக்‌ கேள்விப்‌ 
பட்டேன்‌. பூதப்பாண்டியிலிருக்தும்‌ சூந்திரத்திலிரும்‌ தும்‌ 
நாகாகோயிலிலிரும்‌ தும்‌ சில மாணவர்‌ வந்து என்னிடம்‌ 
படித்தனர்‌. அவர்கள்‌ என்‌ பாடல்களைக்‌ கேட்கும்போ 
தெல்லாம்‌, “ஐயா, எங்கள்‌ தேகெவிசாயகம்‌ பிள்ளை 
அதைப்‌ பாடினார்‌; இதைப்‌ பாடினர்‌; சிறு குழந்தை 
களுக்கு ஈன்றாகப்‌ பாடுவார்‌ ; நல்ல புலவர்‌”! என்றெல்லாம்‌ 
புகழ்ந்தார்கள்‌. பிறகு, “குமரன்‌” ஆசிரியர்‌ சொ. முருகப்பா 
அவர்கள்‌, கவியை நேரே பார்த்துவந்‌ து மெச்சினார்‌. கான்‌ 
மிரமசாரிகளுடன்‌ குமரிமுனைக்குச்‌ சென்றேன்‌; வழியில்‌ 
நாகர்கோயிலில்‌ தங்கயபோது ஒருகாள்‌ புத்தேரிக்கும்‌ 
தேரூருக்கும்‌ சென்றுவந்தேன்‌. நாஞ்சை மாணவன்‌ 
முத்துக்குமாரசாமி, * இதோ, எங்கள்‌ தேசிகவிஈாயகம்‌ 
பிள்ளை வீடு” என்று காட்டினான்‌. ஆனால்‌ புலவர்‌ 
அப்போது தருவனந்தபுரத்தில்‌ இருந்தார்‌. திருவனந்த 
புரத்திற்கு கான்‌ சென்றிருந்தபோது அவரைப்‌ பற்றி 
விசாரித்தேன்‌. **மகினளாமந்திரம்‌ '' ஓன்று அங்கே 


அறிமுகம்‌ 23 


உண்டு. அதைப்‌ பார்க்கச்‌ சென்றிருந்தபோது *' இந்த 
ஊர்‌ பெண்பாடசாலைத்‌ தமிழையா, தேவி மிக்க நல்லவர்‌ ”? 
என்று ஒரு பெண்‌ மணி சொல்லக்‌ கேட்டேன்‌. அப்போது 
விடுமுறைசாளானதால்‌ தேவி கன்னியாகுமரிக்குக்‌ சென்‌ 
திருந்தார்‌. சான்‌ அவரைச்‌ சந்திக்க முடியவில்லை. எணி 
னும்‌, தேகெவிநாயகம்‌ என்‌ அன்பை அப்போதே 
கொள்ளை கொண்டார்‌. 


அவர்‌ பாடல்களை முதன்‌ முதல்‌ நான்‌ குமரனில்‌ 
கண்டு மகிழ்ந்தேன்‌. பிறகு, கானவித்யா என்ற பத்திரி 
கையில்‌ சில மொழிபெயர்ப்புக்‌ கவிகள்‌ வந்தன. பின்னால்‌ 
கலைமகள்‌, சுதேசமித்திரன்‌, ஆனந்தவிகடன்‌, லக்ஷ்மி, 
தமிழ்கேசன்‌ முசலிய பல பத்திரிகைகளில்‌ தேவியின்‌ 
பாட்டைக்‌ கண்டு களித்தேன்‌. என்னையும்‌ அவரையும்‌ 
'ஒன்றுசேர்த்தது தமிழ்ப்பணிதான்‌. அன்பு நியைத்தார்‌ 
எனது அன்பு மலர்களை முதன்‌ முதல்‌ அவருக்கே அனுப்பி 
வந்தனர்‌; “* சுத்தானந்த அடிகளின்‌ உருவத்தைப்‌ படத்‌ 
இல்‌ கண்டேன்‌; உள்ளத்தை நூலில்‌ கண்டேன்‌ !”” என்று 
போற்றி எழுதியிருந்தார்‌ கவிமணி. அவர்‌ ௮ன்புரைகள்‌ 
என்னை மிக்க மகழ்வித்தன. எனது “£ இன்பமாலை' க்கும்‌ 
“திருக்குறளின்பத்‌ இற்கும்‌ “யோகசித்தி க்கும்‌ “உட 
அறுதிக்‌'கும்‌ அவர்‌ எழுதியனுப்பிய புகழ்மாலைகளெல்‌ 
லாம்‌ தமிழன்னைக்குரிய மாலைகளாஞும்‌. அவற்றால்‌ அவரி 
டம்‌ என்‌ அன்பு பெருகியது. ““இலம்புச்‌ செல்வ'' ஆராய்ச்சி 
யின்போது அவரது நுண்ணறிவைக்‌ கண்டு வியந்தேன்‌, 
இன்னும்‌ பல சந்தர்ப்பங்கள்‌ எங்கள்‌ உள்ளத்தை அன்பி 
னாற்‌ பிணைத்தன. கவிக்குயில்‌ பாரதியார்‌'' நூல்களைப்‌ 
பார்வையிடும்‌ பணிகளில்‌ இருவரும்‌ பங்கு கொண்டோம்‌. 
இவ்வாறு ஈட்புரிமை பெருவெரும்‌ நாளில்‌, தேவியின்‌ 
பாடல்களை அன்பு மலர்களாக அ௮ச்சடவேண்டும்‌ என்று 
மூயற்சிசெய்து கொண்டிருந்தேன்‌. ஈண்பரும்‌ முன்‌ 
வந்தனர்‌. கான்‌ சல பாடல்களைச்‌ சேகரித்தேன்‌. அப்‌ 


24 சேசிகவிசாயகம்‌ பிள்ளை 


போது ஒருகாள்‌ எனக்கு ஒருதரல்‌ வந்தது; ஆவலாகப்‌ பிரித்‌ 
தேன்‌; அதவே ** மலரும்‌ மாலையும்‌ *'-—கதேசிகவிநாயகம்‌ 
பிள்ளையின்‌ பாடல்கள்‌ ! அத்துடன்‌ அதிஞர்‌ மு. அருணா 
சலம்‌ ஒரு கடிதமும்‌ எழுதியிருந்தார்‌; என்‌ உள்ளம்‌ கரை 
கடந்த மகிழ்ச்‌ யடைர்தது! என்‌ கண்முன்பே ஒரு 
தமிழ்க்கவியைத்‌ தமிழர்‌ போற்றிக்‌. காணம்‌ புண்ணி 
யத்தை அடைந்தேன்‌. பிறகு கலைமகளில்‌ இரசிகமணி 
டி. கே. சிதம்பரகாத முதலியார்‌ அவர்களின்‌ ஆவேசமான 
புகழுரை வந்தது. அதுவே தேசிகவிசாயகம்‌ பிள்ளையின்‌ 
கவிக்குச்‌ சிறந்த சன்மானமாஞும்‌. அன்றுமுதல்‌ தேசிக 
விசாயகம்‌ பாடல்கள்‌ தமிழகத்தில்‌ உலாவிப்‌ பெரும்புகழ்‌ 
பெற்று விளங்குகின்றன. தேவியின்‌ கவித்திறனைச்‌ செர்த 
மிழ்ப்‌ புரவலர்‌ உமாமகேசுவரனாரே மெச்சிப்‌ போற்றிக்‌ 
“-சுவிமணி”” என்ற பட்டமளித்தார்‌ என்றால்‌, வேற 
என்ன சொல்ல விருக்றெது ! பச்சையப்பர்‌ கல்லூரியில்‌ 
கடந்த புலவர்‌ மகாநாட்டில்‌, ஈமது கவிப்‌ பிள்ளைக்குக்‌ 
“கவிமணி” யென்ற பட்டம்‌ பொருத்தமாக அளிக்கப்‌ 
பெற்றது. 


15. இரசிகமணி சிதம்பரநாத முதலியார்‌ 


கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்னையைப்பற்றி எழுதும்‌ 
போது, இரசிகமணி இரு. டி. கே. சிதம்பரகாத முதலி 
யாரைக்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க முடியாது. சிதம்பரநாத 
முதலியாரை என்‌ வீரத்‌ தோழர்‌ ஸ்ரீ வ. வே. ௬. ஐயர்‌, 
ஒரு முறை “நாத முதலியார்‌” என்றார்‌; அது மிகப்‌ 
பொருத்தமானதே. சிதம்பரநாத. முதலியார்‌, கவிதைக்‌ 
கலையை ஆழ்ம்து அனுபவிப்பவர்‌. கம்பன்‌ உள்ளம்‌ 
படைத்த இரகெ சிகாமணி. அவருக்கு, ஒரு கவி உண்மை 
யென்று பட்டால்‌ போதும்‌; அர்த ஈாதமணி எங்கும்‌ 
அதிர ஒலிக்கும்‌. தேசிகவிராயகம்‌ பிள்ளையின்‌ கவிதை 
இன்று தமிழர்‌ உள்ளத்தில்‌ தக்க இடம்பெற்றதன்‌ 


இரசிகமணி சிதம்பரகாத முதலியார்‌ 25 


பெருமை, முதலில்‌ காத முதவலியசசையே சேரும்‌. தேவி, 
“ஏதோ குழரக்தைகளுக்காகப்‌ பாடினேன்‌ '' என்று புத்‌ 
தேரிக்‌ குடிலில்‌ விராயகப்‌ பெருமான்‌ முன்‌ சும்மா இரும்‌ 
தார: 


© 


ட்‌ செந்தமிழ்‌ நாட்டுச்‌ கூறுவர்‌ கறுமியர்க்கு 
இந்த நால்‌ உரியதாய்‌ என்றும்‌ வாழ்கவே-—”"' 


என்பது அவர்‌ தமது அருமைக்‌ காவியத்திற்கு அளித்த 
செய்தியாகும்‌. சதம்பரகாகத முதலியாரே தேவியின்‌ 
பாடல்களைத்‌ தமிழகமெங்கும்‌ ஓலித்தார்‌. அவர்‌ எந்தக்‌ 
கூட்டத்திலும்‌, எர்த மேடையிலும்‌, எந்தச்‌ சம்பாஷணை 
மயிலும்‌ தேவியின்‌ கவியை முதலிற்‌ பாடிக்கொண்டுதான்‌ 
எழுந்திருப்பார்‌. இரசிகமணி எனக்கு எழுதும்‌ கடிதங்‌ 
களிலும்‌ தேவியின்‌ பாடல்களைப்‌ பேோற்றுவதுண்டு. 
முதிர்ந்த அனுபவம்‌, தற்பெருமை யில்லாக்‌ குழக்தையுள்‌ 
ளம்‌, வெள்ளை மனம்‌, கவிச்‌ ௬வையிலேயே தோய்ந்த 
மூளை, நல்ல கவிஞர்களை ஓரகமில்லாமல்‌ ஆதரிக்கும்‌ பெருங்‌ 
குணம்‌ ஏனைய பூண்டவர்‌ முதலியார்‌. அவரால்‌ தமிழ்‌ 
மணம்‌ பெற்றவர்‌ பலராவார்‌ : சென்னையில்‌ அவர்‌ இருந்த 
காலமெல்லாம்‌ தமிழ்க்‌ கலைக்குச்‌ சக்கிரதசைதான்‌. அப்பு 
சாமி ஐயர்‌ வீட்டிலும்‌, தமது வீட்டிலும்‌ அவர்‌ நடத்திய 
கம்பன்‌ கலை விருக்‌ துகள்‌ தமிழுக்கே புத்துணர்வளித்தன. 

சிதம்பரகாக முதலியாரை, இரசிகரைப்‌ படைத்த 
இரசிகர்‌ என்னலாம்‌. அவரால்‌, ராஜாஜி, டாக்டர்‌ தரு 
மூர்த்தி, ஸர்‌ ஷண்முகம்‌ முதலிய பல தமிழர்‌, தமிழ்ச்சுவை 
யறிந்தார்கள்‌. குறள்‌ பொருட்பாலுக்கு ராஜாஜி செய்‌ 
துள்ள அழகான மொழிபெயர்ப்பைப்‌ படித்ததும்‌, என்‌ 
உள்ளம்‌ சிதம்பரநாத முதலீயாமின்‌ தமிழ்க்காந்தத்திற்‌ 
சென்றது, ராஜாஜி, திருக்குறளை இரசிக்கும்படி செய்தவர்‌ 
இவரே. இத்தகைய சிதம்பரநாத முதலியார்‌, கவிமணியின்‌ 
கவிதைகளைத்‌ தமிழர்‌ நன்கு அறிக்து போற்ற, நீண்ட 


26 தேகெவிகாயகம்‌ பிள்ளை 


காலம்‌ (சுமார்‌ பன்னிரண்டாண்டுகள்‌) பேசியிருக்கிறார்‌, 
எழுதியிருக்கிறோர்‌, தேவியை இன்று போற்றும்‌ கலைஞர்‌, 
சிதம்பரநாத முதலீயாரையும்‌ போற்ற வேண்டும்‌. 


16. பொன்னாடை 


தமிழர்‌ உள்ளத்தில்‌ (சிதம்பரநாத முதலியார்‌ செயலால்‌): 

தேவியின்‌ கவிதைகள்‌ ஆம்ச்து பதிந்தன. அவரைப்‌ 
பழைய முறையில்‌ ஊர்வலஞ்‌ செய்து, பொன்னாடை 
போர்த்திச்‌ சன்மானம்‌ வழங்கக்‌ காரைக்குடிச்‌ செல்வர்‌ 
முயன்‌ றனர்‌, அந்த முயற்சி ஒருகாள்‌ நிறைவேறிய தஅ.அதற் 
கும்‌ காண்டுகோலா யிருந்தவர்‌ இதம்பரகாத முதலியார்‌ 
அவர்களே. தமிழர்‌, தேவியின்‌ கவிவாணியைச்‌ சிறப்பிக்‌ 
கத்‌ அடித்தனர்‌. முடிவில்‌ ராஜா ஸர்‌. அண்ணாமலை செட்டி 
யார்‌ அவர்களால்‌ ஆத்தங்குடியில்‌ தேசிகவிஈாயகம்‌ பிள்‌ 
ளைக்குப்‌ பொன்னாடை போர்த்தப்பட்டது. அப்போதும்‌ 
தேவி மிகவும்‌ பணிவுடனே, :* ஆனைச்சூட்டிக்குப்‌ போர்த்‌ 
தும்‌ ஆடையை ஆட்டுக்குட்டிக்குப்‌ போர்‌ த்தினீர்களே!"' 
என்றார்‌. தற்புகழ்ச்சி சிறிதும்‌ இல்லாத அவர்‌ உள்ளம்‌ 
அப்படிப்‌ பேசியதும்‌ இயல்பே. தேகெவிநாயகம்‌ பிள்ளை 
காரைக்குடிக்கு வந்து, குமரன்‌ ஆசிரியர்‌ சொ. முருகப்பா 
அவர்களின்‌ மகளிர்‌ இல்லத்தில்‌ அரசு நட்டு, காரைக்குடி 
தகர மாளிகையில்‌ அரிய சொற்பொழி வாற்றினார்‌. 
செட்டிராட்டரசர்‌ தமது அரண்மனையில்‌ கவியை ஏற்று 
உபசரித்துக்‌ காணிக்கை யளித்தரா ; பின்பு வெள்ளிப்‌: 
பாத்திரங்களும்‌ பரிசளித்தார்‌. தமிழர்‌ உயிருடன்‌ ஒரு 
கவியை ஆதரித்த பெருமையும்‌ மிக்க அருமையே! 


இன்று தேவியின்‌ பெயரும்‌ புகழும்‌ தமிழ்சாட்டு 
மூலை முடுக்குகளிலெல்லாம்‌ பரவியிருக்கிறது. எந்தப்‌ 
பத்திரிகையும்‌ எந்தப்‌ புலவரும்‌ அவரைப்‌ போற்றுகின்ற: 


“£ மலரும்‌ மாலையும்‌” 27 


னர்‌. “தமிழகத்தின்‌ உயிர்க்கவிகளில்‌ தேசிக விநாயகம்‌ 
ஒருவர்‌” என்பதை மறுக்க முடியாது. 


1981-ல்‌, தேவி பள்ளிக்கூட ஆசிரியர்‌ வேலையினின்‌ 
அம்‌ ஓய்வு பெற்றார்‌. அதுமுதல்‌ அவர்‌ உடம்பும்‌, சோயால்‌' 
வருர்தியது. எனினும்‌, நோயைப்‌ பாராட்டாமல்‌ அவர்‌ 
தமிழ்ப்பணி செய்தே வருகிறார்‌. ஒருதடவை நீரழிவு 
கோயால்‌ மிக்க வருந்தி உடல்‌ விழுந்துவிடுமோ என்னும்‌ 
தறுவாயில்‌ அவர்‌ திருச்செந்தூர்‌ முருகனை வேண்டிப்‌ 
பாடினார்‌. உடம்பு குணமானது ; அதன்பிறகே பொன்னா 
டையும்‌ வெள்ளிப்‌ பரிசுகளும்‌ வந்தன்‌. இன்று தேவிக்கு 
எழுபதாண்டுகள்‌ ஆகின்‌ றன. அவர்‌ முருகன்‌ அருளால்‌ 
இன்னும்‌ பல்லாண்டுகள்‌ வாழ்ந்து, தமிழ்ப்பயிரை "வளம்‌ 
பெற வளர்க்க வேண்டும்‌. 


17. “மலரும்‌ மாலையும்‌ 

தேசிகவிநாயகம்‌ பிள்ளையின்‌ பாடல்களை “மலரும்‌ மாலை 

யும்‌” என்ற பெரிய நூலாகப்‌ புதுமைப்‌ பதிப்பசுத்தார்‌ 
வெளியிட்டுள்ளனர்‌. அரச்றூல்‌ மூன்று பதிப்புகள்‌ ஆ 
ஏராளமான 'தமிழர்‌ உள்ளத்திற்கு இன்பமளித்து வரு 
இறது. அதைப்பற்றிய ஆராய்ச்சி பல பத்திரிகைகளில்‌ 
வந்து விட்டன. ழீ பி. (நீ அவர்கள்‌ அதை ஆனந்தக்‌ 
களிப்புடன்‌ கொண்டாடி.க்‌ இன மணியில்‌ எழுதிய கட்டுரை 
களை நேயர்கள்‌ படிச்திருக்கலாம்‌; இங்கே நான்‌ ஆராய்ச்சி 
யிற்‌ புகவில்லை. ஒரு கவியை ரசாயனப்‌ பாகுபாடு செய்து 
கொண்டிருப்பதைவிட, அதிக்து சுவைத்தலே பலனைக்‌ 
தரும்‌. ஆதலரல்‌ தேவியின்‌ கவிகளை அப்படியே படித்துப்‌ 
படித்து இன்புறவேண்டும்‌ என்று வாசகர்களைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுகிறேன்‌. | அவரது இனிய முதிய பழுத்த வாக்கு 
களில்‌ சிலவற்றை மட்டும்‌ மே குறித்து, இந்த வர 
லாற்றை முடிக்கிறேன்‌. 


"தே௫விகாயகம்‌ பின்னை 


** நாடிப்‌ புலங்கள்‌ உழுவார்‌ கரமும்‌ நயவுரைகள்‌ 
தேடிக்‌ கொழிக்குங்‌ கவிவாணர்‌ நாவுஞ்‌ செங்கருளை 
ஓடிப்‌ பெருஞும்‌ அறிவாளர்‌ நெஞ்சும்‌ உவந்து நடம்‌ 
ஆடிக்‌ களிக்கும்‌ உடலே உன்பாதம்‌ அடைக்கலமே ! ”' 


இது குமரகுருபரர்‌ வாக்கைப்போல்‌ உள்ளது. தமிழி 
லேயே பல்லாண்டு ஊறிய நாவே இப்படி அழகாகப்‌ 
பாட முடியும்‌. இந்த ஒரு பாட்டே தேவியின்‌ புகழைத்‌ 
தமிழ்‌ உள்ளமட்டும்‌ காக்கும்‌. இப்படி எத்தனையோ அரிய 
கவி மலர்கள்‌ தேவியின்‌ வாக்கற்‌ பூத்து, மலரும்‌ மாலையு 
மாகக்‌ கு௮ங்குனெ றன ! 


ils 


18. தேவியின்‌ கவிமலர்கள்‌ 


ஏ£ழையுளக்‌ திருக்கோயி லெனக்கொண்டு நீயும்‌ 
எழுந்தருளி விருக்குமுறை யறிந்தடிமை யங்கே 
சூழவரு வஞ்சனையைத்‌ துரத்திநிறை யன்பாம்‌ 
சந்தரதசண்‌ மலர்மாலை சூட்டிரிகம்‌ தொழுவேன்‌ ! 
அ அஞ்சன 
மனமே நியும்‌ வருக்துவதேன்‌ 2 
மகிழ்ந்து தேவி திருகாமம்‌ 
தினமும்‌ மறவா தன்போடு 
தியானஞ்‌ செய்து வாழ்வாயே ; 
கனமா மணிசே கண்டியெலாம்‌ 
கணக ணென்று முழக்காத, 
நிலைவை ஒடுக்கி மிகழ்த்திடுமர்‌ 
நிஷ்டைக்‌ கேதும்‌ கிகருண்டோ ? 
. சக்திப்‌ பரட்டு (அஞ்ச வி) 


உண்மை யன்பை உடையவரே 
உலகை யளர்த பெருமாளை 
அண்மை யாகக்‌ கண்டிடுவர்‌, i 
அல்லார்‌ காணார்‌ காரை! 
மீராபாய்‌ (அன்பின்‌ வெற்ற) 


க. 


தேவியின்‌ சவிமலர்கள்‌ 29 


காசியிலே இறப்பதனால்‌ பயனென்‌ றில்லை ; 
காஷாயம்‌ தரிப்பதொரு வேஷ மேயாம்‌ ; 
ஆசையினை வேருடனே அறுக்க வேண்டும்‌ ; 
அழியுமுடல்‌ அபிமானம்‌ அகற்ற வேண்டும்‌ ; 
பேசுலகில்‌ அழியாத பொருளொன்‌ நில்லை ; 
பெரியவர்க்கும்‌ சிறியவர்க்கும்‌ மரண மொன்றே ; 
பாசமுது சம்சாரம்‌ அந்தியோடு 
பறந்தகலம்‌ பறவைவிளை யாட்டே யாமால்‌ ! 
மீராபாய்‌ (அன்பின்‌ வெற்றி): 


வாழு முமிரிலை வாங்கிவிடல்‌—இற்த 
மண்ணி லெவர்க்கும்‌ எளிதாகும்‌ 
ளீழு முடலை எழுப்புகலோ--ஒரு 
வேந்தன்‌ கினைக்கிலம்‌ ஆகாதையா 1 
% கருணைக்‌ கடல்‌ 


தாடியசீர்‌ நாடடைய ராட்டுருட்டும்‌ கையே 
ஈல்லகதர்‌ நெய்யமிகு வல்லமைகொள்‌ கையே 
பாடியவாய்‌ தேனாறும்‌ பாரதியார்‌ பாடல்‌ 
பண்ணமை௰ப்‌ பாடுதற்குப்‌ பாணிகொட்டுப்‌ கையே! 
கைத்திறன்‌ (இயற்கை இன்பம்‌): 


பல்லே யாயினும்‌ புல்லிய குணமிலை ; 
அற்பர்‌ இகழினும்‌ அறிவால்‌ பொறுப்பேன்‌ ; 
தலையில்‌ மிதிப்பினும்‌ தயவால்‌ சகிப்பேன்‌ ; 
முயற்சி கைவிடேன்‌ ; முயற்சி கைவிட ir, 


* திறமுடை யோரைத்‌ திருமகள்‌ 


பெரிது முவந்து பேணமுன்‌ னிற்குமே!.. 
புல்‌ (உள்ளமும்‌ உணர்வும்‌) 


யாவரே பெரியர்‌ ? யாவரே சிறியர்‌? * 

ஒன்றித்‌ பெரியர்‌ ஒன்றிற சிறியராம்‌ ; 

ஒன்றிற்‌ சிறியர்‌ ஒன்றிற்‌பெரியராம்‌ 4 

ஆதலின்‌, அற்பம்‌ ஆகா: 5வ்ரெனா : ௩, 1 

ஓதுதல்‌ மடமையின்‌ காதனை யாமே !, 2 5 
மலையும்‌ அணிலும்‌ (உள்ளமும்‌ உணர்வும்‌) 


௮0 


10. 


11. 


தேகெவிகாயகம்‌ பின்ளை 


ஓய்ந்து சோம்பி உறங்கா தேயடா, 
ஊக்கம்‌ பெருக உழைத்துமுன்‌ னேறடா. 


வாய்ந்த தொழிலில்‌ மலையா தேயடா 


மனமதில்‌ ஒன்றி மகிழ்ச்சி கொள்ளடா ! 
* ட * * 
உயிரிலா மேற்கோள்‌ உரைப்ப தேனடா? 
உற்றவாழ்‌ வின்பயன்‌ உணர்ந்திங்‌ கெய்தடா. 
வியனுல கத்தில்‌ நலந்தரும்‌ அனுபவ 
வேதாம்‌. தத்தின்‌ மெய்ப்பொருள்‌ ஈதடா ! 
-௬வாமி இராமதீர்த்தர்‌ (வையமும்‌ வாழ்வும்‌) 
நாமே நமக்குத்‌ தணையானால்‌ 
நாடும்‌ பொருளும்‌ நற்புகழும்‌ 
தாமே நம்மைத்‌ தேடிவரும்‌ 
சற்று மிதற்கோ ரையமுண்டோ ? 
* * ச ச 
கால நதியின்‌ கதியதனில்‌ 
கடவு ளாணை காண்பீரேல்‌ 
ஞால மீது ௬௧ மெல்லாம்‌ 
நாளு மடைந்து வாழ்வீரே! 
பச : 33, வையமும்‌ வாழ்வும்‌ 


வீடும்‌ பழவீ டாகுதடா 

விட்டம்‌ கூரை சுவரெல்லாம்‌ 
ஆடி யலைந்து விழு நாளும்‌ 

அண்டி அண்டி வருகுதடா ! 
நாடி மிதனை யின்னும்‌ நீ 

நம்பி மோசம்‌ போகாமல்‌ 
பாடிப்‌ பாடி எம்பெருமான்‌ 

பாதம்‌ போற்றி வாழ்வாயே ! 
பி = + » 
பலதூல்‌ கற்ற பண்டிதர்கள்‌ 

பலரும்‌ சபைகள்‌ பலகூடிக்‌ 
கலகம்‌ வாதம்‌ செய்திடுக ; 

கண்டக்‌ கிழிய முழங்கிடுக. 


தேவியின்‌ கவிமலா்கள்‌ 21 


மலரும்‌ மலர்கள்‌ வாடலுமிவ்‌ 
வாழ்வு நிலையா தோடலுமே 
உலகம்‌ கண்ட உண்மைகளாம்‌ ; 
உண்டோ மற்றொன்‌ அரைத்திடவே ? 
பாரசீகக்‌ கவியமுதம்‌ 
12. கடி விருந்துண்ண வேண்டவில்லை பெண்ணை க்‌ 
கொண்டு கொடுக்கவும்‌ வேண்டவில்லை ; 
நாடி. எவரொடும்‌ நட்பினராய்த்‌_— தேச 
நன்மைக்‌ குழைப்பதில்‌ நஷ்டமுண்டோ 2 
கீரியும்‌ பாம்புமாய்ச்‌ சண்டையி ட்டு--சாதி 
கீழென்றும்‌ மேலென்றும்‌ நாட்டிவிட்டு 
பாரதத்‌ தாய்பெற்ற மக்களென்து--கிதம்‌ 6 
பல்லவி பாடிப்‌ பப்னெதுவோ ? 
சமூகப்‌ பாடல்‌--57 


18. சீலைஉடை கதருடையாய்த்‌ திகழவேண்‌ டும்‌ 
தேசபக்தி செழித்தோங்கி வளரவேண்டும்‌ ; 
வேலையிலாத்‌ திண்டாட்டம்‌ ஒழியவேண்டும்‌ ; 
வெற்றியின்மேல்‌ வெற்றியெமக்‌ கெய்‌ தவேண்டும்‌ ! 
_—கேசக்கொடி (தேயம்‌)! 
த % ன்‌ * 
வாசங்‌ கமழும்‌ தேவியின்‌ கவிகை மலர்களை, அன்பர்‌ 
அகர்க்து இன்புறு வார்களாக ! 
உணர்ச்சி ததும்புவது கவித உள்ளே 
ஊற்றெடுத்துப்‌ பொங்குவது கவிதை ; 
மணக்க மலருவது கவிதை-— புது 
வாழ்வை வழங்குவது கவிதை ! 
சேயின்‌ இளநகையைப்‌ போலே- இளஞ்‌ 
செங்கதிரின்‌ தங்கககை போலே, 
தாயின்‌ முலைப்‌ பாலைப்‌ போலே பொய்கித்‌ 
தானாய்‌ வருவதுவே கவிதை ! “ 
ம்‌ சுத்தானத்த பாரதி 


முற்றிற்று. 


அன்பு நிலைய மால்கள்‌ 
யோகி ஸீ சுந்தானந்த பாரதியார்‌ 


இயற்றியவை 


புதுக்கஸி விட்மன்‌ 
மகாகவி ராஸீண்‌ 
மகாகவி நாந்தே 
அற்புதப்‌ பெண்மை (மேரீ-கூரி) 
நாடகமணி மோலியர்‌ 
ஓவியக்களி வில்லியம்‌ ப்ளேக்‌ 
மீனாQ௯ுிசுந்நரம்‌ பின்னை 
அருணாசலக்‌ கவிராயர்‌ 
நீ சங்கர விஜயம்‌ 
அண்ணாமலை ரெட்டியார்‌ 
கோபரலூமுஷ்ண பாரதியார்‌ 
சதாசிவ ப்ரம்மம்‌ 
முத்துத்தாண்டவர்‌ 

அருட்சுடச்‌ வன்ளலார்‌ (கெட்டி. அட்டை) 


டே 14 


மகரிஷி ரய மானார்‌ 


= 


சுவீமாவின்‌ காதல்‌ முதலிய சதைகள்‌ 
கஸ்தூர்‌ (று கதை) 

அன்புறு? 

நிருக்காட்‌? 


தமிழிசை முழக்கம்‌ 


தர SES ODS வு SSS வரல பட்டு 
89 மே டே பெ 


டே ௩ நே 


* இன்பமாலை 


கப NILAYAM, 
PUBLISHERS & BOOK- SELLERS ட 
 (Ramachandrapuram(P. 0.) 
1, Trichy Dist, S. India. 


41 படத்து அலு 


Commercial Printing & 
Publishing House, G.T., Madras. 


